திருச்‌சிற்றம்பலம்‌ 


ஸ்ரீ சந்திவிநாயகர்‌ துணை 


திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


கவிதையில்‌ குறிப்பிட்டுள்ள திருவிழா மற்றும்‌ வாகனங்கள்‌ 


துருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 
முதலாம்‌ திருநாள்‌ 


சுவாமி: தங்க பூங்கோவில்‌ வாகனம்‌ 
அம்பாள்‌: தங்க பூங்கோவில்‌ வாகனம்‌ 


பண்டிருக்காரண முதலாய மறைகணான்கும்‌ 
பணையாகத்‌ தவஞ்‌ செய்‌ நெல்லைப்‌ பரமர்‌ நேயங்‌ 
கொண்டிருக்கம்‌ மெய்யர்‌ புரிபூசை தன்னைக்‌ 
குழகனெனு மனவரத தானர்‌ கொல்‌ வேல்‌ 
வண்மருக்கார்‌ காந்திமதி வடிவாளோடு 
மாணிக்கப்‌ பூங்கோயின்‌ மருவியின்று 
விண்டிருக்கார்‌ புரைகுழலார்‌ நடித்துப்‌ பாட 
மிளிர்‌ மறுகுதனிற்‌ பவனி மேவுற்றாரே. 


திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


இரண்டாம்‌ திருநாள்‌ 


சுவாமி: வெள்ளி கற்பக விருட்சம்‌ வாகனம்‌ 
அம்பாள்‌: வெள்ளி கமல வாகனம்‌ 


அங்கியொடு மூன்றை யகந்தோறு மோம்பு 
மந்தணர்கள்‌ வாழு நெல்லை யமலர்‌ துய்ய 
சங்கிதழி குழை தொடையர்‌ புனைந்த மிக்க 
சாலிவாடீசர்‌ கற்பகத்துஞ்‌ சார்ந்த 
கொங்கிவர்‌ பூங்குழற்‌ காந்திமதித்தாய்‌ செய்ய 
கோகன மீது மெழிற்‌ குலவியின்று 
தங்கிமணி மறுகில்‌ வரத்‌ தரிசித்திந்தச்‌ 
சனன மெடுத்திடும்‌ பேரு தனையுற்றோமே. 


திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


மூன்றாம்‌ திருநாள்‌ 


சுவாமி: தங்க பூத வாகனம்‌ 
அம்பாள்‌: வெள்ளி சிம்ம வாகனம்‌ 


மேதுயிளங்‌ கன்றுள்ளிப்‌ பொழிந்த தீம்பான்‌ 
மிளிரன மாந்தித்துயிலும்‌ வியனார்‌ நெல்லைப்‌ 
பூதியணி யனவரத தான நாதர்‌ 
பொற்புறு நற்‌ பூதத்தும்‌ புயல்‌ போலோங்கும்‌ 
தாதிமிர்‌ பூங்குழற்‌ காந்துமஇத்‌ தாய்‌ ௪ங்கந்‌ 
தணிலுமமர்ந்‌ தொளிரு மதிதவழு மாட 
வீதிதொறு மெழுந்தருளத்‌ தொழுதே மிக்க 
வினையகன்று பேரின்ப மேவினோமே. 


திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


நான்காம்‌ இருநாள்‌ 


சுவாமி: வெள்ளி ரிஷப வாகனம்‌ 
அம்பாள்‌: வெள்ளி ரிஷப வாகனம்‌ 


மஞ்சு துஞ்சு தண்டலை சூழ்‌ நெல்லை மேவும்‌ 

வண்டு துஞ்சார்க்‌ குவளை மாலை பூண்ட 

நஞ்சு திகம்‌ கண்ட ரனவரத தான 
நாதரருட்‌ காந்திமதி நங்கையோடும்‌ 

பஞ்சு துஞ்சு மெல்லடியார்‌ பாடியாடப்‌ 
பாரிசாதத்தின்‌ மலர்‌ பரித்து வானோர்‌ 

தஞ்சமெனப்‌ பகர்ந்து விண்ணிற்‌ தூற்ற வின்று 
தயங்கும்‌ விடைமேற்‌ பவனி தான்‌ வந்தோர்களே. 


திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


ஐந்தாம்‌ திருநாள்‌ 


சுவாமி: இந்திர விமானம்‌ 
அம்பாள்‌: இந்திர விமானம்‌ 


கறங்கு திரைக்கடல்‌ பயந்த நஞ்சும்‌ பிஞ்சு 

கவின்‌ மதியுந்‌ தன்னகத்திற்‌ கதுவப்‌ பூண்டு 
நிறங்குலவு முத்தலைச்‌ சூலத்தை யேந்தி 

நெல்லை நகர்‌ வந்த சித்தர்‌ நித்த மெண்ணான்‌ 
கறங்குறைவா தளித்தெவர்க்கு மருட்‌ கண்டீட்டு 

மன்னை யெனுங்‌ காந்திமதி யமலை யோடும்‌ 
பிறங்கு மெழில்‌ இந்திர விமானத்து லின்று 

பெரும்‌ பவனி வரத்‌ தொழுதல்‌ பெற்றுய்ந்தோமே. 


திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


ஆறாம்‌ திருநாள்‌ (முற்காலம்‌) 


சுவாமி: வெள்ளி யானை வாகனம்‌ 
அம்பாள்‌: வெள்ளி அன்ன வாகனம்‌ 


(காந்திமதி அம்மை திருஞானசம்பந்த பெருமானுக்கு 
ஞானப்பால்‌ வழங்கும்‌ திருக்காட்சி) 


குளந்திகம்‌ கோநெல்லை அனவரததானர்‌ 
கோல அயிராவதத்துங்‌ குன்றில்‌ வாழுங்‌ 
களந்திகழ்‌ செஞ்சமண ரெண்ணாயிரவர்‌ தம்மைக்‌ 
கழுமுனையி லேற்றுங்‌ காழிக்‌ கவுணியற்கு 
வளந்திகழ்‌ செந்தனத்தமுத ஞானமோடு 
வழங்கும்‌ வடிவாள்‌ அன்னத்து மருவியன்பா 
ருளந்திகம்‌ தொண்டர்கள்‌ போற்ற மருதற்‌ சரா 
ருயர்‌ பவனி தொழுதின்ப முற்றுய்ந்தேனே. 


திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


ஏழாம்‌ திருநாள்‌ 


சுவாமி: வெள்ளி குதிரை வாகனம்‌ 
அம்பாள்‌: வெள்ளி காமதேனு வாகனம்‌ 


எல்லை யிதமுரிஞ்சு துகிற்‌ கொடிகளாரு 
மெழின்‌ மனைகடொறு மடவாரிசையே மிக்க 
நெல்லை வளர்‌ அனவரத தானநாதர்‌ 
நிமலை பங்கார்‌ விமலை மிக நிமிர்வுற்‌ றோங்கு 
வல்லை நிகர்‌ தனக்‌ காந்திமதித்‌ தாயின்று 
வளர்‌ காமதேனு மிசை மருவிவாசக்‌ 
குல்லை யணி மால்‌ முதலோர்‌ பரவ மிக்க 
கோல மறுதற்‌ பவனி குலவுற்றாளே. 


(காமிரசபாபதி - சிவகாமியம்மை புறப்பாடு) 


கங்கைமதிச்‌ சடையாடப்‌ புலித்தோலாடக்‌ 

கதிர்‌ மணிச்‌ சூட்டுரக கங்கணங்களாட 
வங்கை மழுமானாடக்‌ கடுக்கையாட 

வண்ட சராசரங்க ளெல்லாமாடப்‌ பாதந்‌ 
தங்கு பரிபுரமாட நெல்லை மேவுந்‌ 

தாம்பிரசபை நடேசர்‌ நடந்தழைக்கச்‌ செய்து 
கொங்கை யெழிற்‌ சிவகாம வல்லியோடு 

கொழுநற்‌ திருவாசிப்‌ பவனி குலவுற்றாரே. 


திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


எட்டாம்‌ இருநாள்‌ 


சுவாமி: தங்கக்கைலாய பர்வத வாகனம்‌ 
அம்பாள்‌: தங்கக்கிளி வாகனம்‌ 


குருகமர்‌ பங்கேருகமுயர்‌ தடஞ்சூழ்‌ நெல்லைக்‌ 

கொற்றவர்‌ வியந்தகு குன்றாக கொண்டாரின்று 

வருகமலத்தய னொடு மால்‌ வணங்கிப்‌ போற்ற 
மருவியக்கர்‌ கன்னரர்‌ யாழ்வைத்துப்‌ பாடப்‌ 

பெருகெழிலார்‌ கயிலாய பருப்பதத்தும்‌ 
பெண்ணணங்காங்்‌ காந்திமதிப்‌ பிராட்டி தூய்மை 

தருகுதலை மொழிக்‌ கிள்ளை தனினு மேவித்‌ 
தனிமறுதிற்‌ பவனி யெனத்‌ தான்‌ வந்தோர்களே. 


துருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதை 


பத்தாம்‌ இருநாள்‌ 


சுவாமி: பல்லக்கு 
அம்பாள்‌: பல்லக்கு 


முன்னை யொரு ஞான்று செமும்‌ பாற்குப்‌ பாலன்‌ 
முன்னியழப்‌ பயோததிமுன்‌ னல்குஞ்‌ செய்ய 
பொன்னையுறு மாடமலி மறுகு நெல்லைப்‌ 
பூரணரா மனவரத தானர்‌ பொற்பியாழ்‌ 
தன்னை யணி வேய்த்‌ தோள்‌ சேர்த்திசைகள்‌ பாடிச்‌ 
சரா சரங்களின்ப நலந்தழைத்துய்யச்‌ செய்‌ 
மின்னை நிகரிடைக்‌ காந்திமதித்‌ தாயோடு 
மிளிர்‌ கதிரார்‌ மணிச்‌ சிவிகை மேவுற்றாரே. 


பல ஆண்டுகளுக்கு முன்பு சுவடியில்‌ எழுதப்பட்ட ஆசிரியர்‌ திருப்பெயர்‌ 
அறியமுடியாத, திருநெல்வேலி ஆனிப்‌ பெருந்திருவிழா வாகனக்‌ கவிதையினை 
1953ல்‌ இரு. சிவப்பிரகாசம்‌ பிள்ளை அவர்கள்‌ படியெடுத்து எழுதிய கையெழுத்து 
பிரதியின்‌ மூலம்‌ தொகுக்கப்பட்ட இந்த பாடல்களை 

சுவாமி நெல்லையப்பர்‌ காந்திமதி அம்மை திருவடிகளுக்கு சூட்டுகிறோம்‌. 


